உ 
சிவமயம்‌ 


திருலஷநல்லை 
ஆன்மீகத்‌ திங்களிதம்‌ 


விஜய - வைகாசி - 2018 - மே இதழ்‌ - 11 


சீர்‌ வளர்‌ சீர்‌ 


எமய்யப்ப ஞான தேசிக 1. ஆசியுரை 1 
௬வாமிகள்‌ 
2. கோயிலூர்ப்‌ புராணம்‌ 3 
ஆசிரியர்‌ குழு : 3. மடாயை நீகழ்வுகள்‌ ஓ 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ 
டன்‌ ன்‌ 4. கோவிலூர்‌ ஆதீன 
முனைவர்‌. பேரா. நா. வள்ளி வது 
கர்த்தர்கள்‌ வரலாறு 11 


பேரா. நா. ௬ப்பிரமணியன்‌ 


5. நாச்சியப்பர்‌ நன்னெறி 
ஆலோசகர்‌ : வெண்பா 16 
பேரா: தமிழாகரர்‌, 6. சசிவன்ன போதம்‌ 18 
எத. முருகசாமி 
7. வேதாந்தக்‌ கலைச்‌ 
பதிப்பாசிரியர்‌ : சொற்கள்‌ 22 
பேரா. ம. கார்மேகம்‌ 


வெளியீடு : 
கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ - 630 307. 
மானகீரி (அஞ்சல்‌), 
(வழி) காரைக்குடி 
சிவகங்கை மாவட்டம்‌ 
போன்‌ : 04565 - 236846 


அச்சிட்டோர்‌ : 
திருமகள்‌ அச்சகம்‌ தனிச்‌ சுற்றுக்கு | 
“ஏய செளந்தர்‌”. 


76, ஜவஹர்‌ தெரு, நீயூ டவுன்‌ 
காரைக்குடி - 630 001. 


உ 
சிவமயம்‌ 


இறை வணக்கம்‌ 
வானவர்‌ அசமாந்‌ தொடர்பினால்‌ உலகோர்‌ 
வழுத்துறும்‌ வன்னிஐங்‌ கரனை 
வான அரதன மணிஅறு முகனை 
மாசறு கொற்றவாள்‌ இறையை 
வானவர்‌ முதுவன்‌ பாலன வலவன்‌ 
வணங்குநல்‌ திருநெலை மாதை 


ஆசியுறை 

சீர்‌ வளர்‌ சீர்‌ எமய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 

நம்முடைய அறநிலை கல்விப்பணியிலே பெரும்‌ கவனம்‌ 
செலுத்துவதால்‌ இன்றைய கல்வித்தரம்‌, கல்வி நிலையங்கள்‌ கல்வி 
சம்பந்தமான அரசு நீர்வாகத்துறைகள்‌, கல்விநிலையங்களின்‌ பொது 
அமைப்புகள்‌ இவை பற்றி நாமும்‌ சிந்தித்துத்‌ எதளிய வேண்டிய 
அவசியமுண்டாகிறது. . 

அரசாங்கத்தைப்‌ பொறுத்த அளவிலே இருவித செயல்பாடுகள்‌ 
எப்பொழுதுமே உள்ளன. பெரும்‌ பொருட்செலவிலே நடத்தப்படுகின்ற 
அரசுப்‌ பள்ளிகள்‌ சிரியர்‌ சம்பளம்‌ மட்டும்‌ தொடக்கப்‌ பள்ளி முதல்‌ மேல்‌ 
நிலைப்பள்ளி வரை செலவுக்கேற்ற பயனை எக்காலத்திலும்‌ 
தருவதில்லை. அரசாங்கமும்‌ தொடர்‌ நடவடிக்கைகள்‌ எடுப்பதில்லை. 
தேவையான கட்டமைப்புகள்‌ இல்லாமலே பள்ளிகளை நடத்த அனுமதிக்‌ 
கிறார்கள்‌. இதனால்‌ கீராமக்குழந்தைகள்‌ பாதிக்கப்படுகிறார்கள்‌. கல்வி 
நிர்வாகத்துறை தங்களுடைய கவனத்தை அரசுப்பள்ளிகளைச்‌ சீரமைத்து 
நல்ல முறையிலே நடத்துவதற்கு உதவ வேண்டும்‌. 

ஆனால்‌ நடைமுறையில்‌ தனியார்‌ பள்ளிகளை 
கண்காணிப்பதிலேதான்‌ மிகுதியான நேரம்‌ செலவிடப்படுகிறது. 
தனியார்‌ பள்ளிகளைப்‌ பார்க்கும்‌ பார்வையும்‌ வேறாக இருக்கும்‌. 
பெரும்பாலான பள்ளிகள்‌ நன்கு நீர்வகிக்கப்பட்டு ஏழை எளிய நடுத்தர 
மக்களுக்குப்‌ பயன்படுபவையாக உள்ளன. சில, பல நீறுவனங்கள்‌ 
கல்வியை வியாபாரமாக எண்ணுகின்றன. ஆடம்பரமாகக்‌ கல்வி 
நிறுவனங்களை நடத்திப்‌ பெரும்‌ பணம்‌ வகலிக்கிறார்கள்‌. 


1 திருஹல்லை 


எபரியபணம்‌ சிறந்த கல்வி என்ற மாயையைப்‌ 
பெற்றோர்களிடம்‌ ஏற்படுத்திப்‌ பணம்‌ வசூலிப்பது ஒரு ரகம்‌. 


எந்தக்‌ கட்டமைப்பும்‌ தரமும்‌ இல்லாமல்‌ கல்வி நீறுவனம்‌ 
நடத்துபவர்கள்‌ ஒரு ரகம்‌. 
இவை இரண்டுமே மாணவர்க்கு நன்மையாக அமையா. 


அரசாங்கம்‌ கல்வியைப்‌ பொது மக்களுக்கு உரிமைப்‌ 
பொருளாக அறிவித்தாலும்‌ அதற்கேற்ற எண்ணிக்கையில்‌ பள்ளிகள்‌ 
இல்லா நிலையில்‌ நல்ல தனியார்‌ நீறுவனங்கள்‌ நியாயமாக 
நடத்துகின்ற பள்ளிகளை ஆதரிக்க வேண்டும்‌. இப்பொழுதுள்ள 
அரசாங்கப்‌ பள்ளிகளின்‌ நீர்வாகத்தைச்‌ சீர்‌ செய்து முழுப்பயனும்‌ 
கிடைக்கச்‌ செய்ய வேண்டும்‌. 


தனியார்‌ பள்ளிகளின்‌ கூட்டமைப்புச்‌ சங்கங்களும்‌ 
தங்களுடைய உறுப்பினர்கட்குக்‌ கடமையைச்‌ செய்வதிலே நன்கு வழி 
நடத்த வேண்டும்‌; வற்புறுத்த வேண்டும்‌. உரிமை கேட்பது மட்டுமே 
சங்கத்தின்‌ நோக்கமாக இருக்கக்கூடாது. சுயக்‌ கட்டூப்பாட்டினைப்‌ 
போதிக்க வேண்டும்‌. 


கட்டமைப்புகள்‌ தரம்‌ இல்லாத பள்ளிகள்‌ உண்மையை 
ஒப்புக்கொண்டு சரி செய்து கொள்ள வேண்டும்‌. மாணவச்‌ 
செல்வங்களைக்‌ கேடயமாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளக்கூடாது. 
கட்டுமானங்களை முறைப்படி சீர்‌ செய்தல்‌ வேண்டும்‌. ஒரு குறிப்பிட்ட 
காலவரைக்குட்பட்டூச்‌ செய்ய வேண்டும்‌. கூட்டமைப்புகளும்‌ அதனை 
வற்புறுத்த வேண்டும்‌. அங்கீகாரம்‌ முயன்று பெற வேண்டும்‌. 


தருகின்ற கல்வியின்‌ தரத்தைப்‌ பொறுத்தே பள்ளிகளின்‌ பெயர்‌ 
நிலைக்கும்‌ என்பதைப்‌ பள்ளிகளும்‌ புரிந்து கொண்டு செயல்பட 
வேண்டும்‌. அதீத லாப நோக்கம்‌ அவசரக்‌ கோலமாக ஆகலாம்‌. 
நிலையான பயன்‌ தரத்தால்‌ மட்டுமே வர முடியும்‌. 


அரசுப்பள்ளியோ/ தனியார்‌ பள்ளியோ மாணவர்கட்குத்‌ தரமான 
நல்ல கல்வியை நல்குங்கள்‌. சிந்திக்கத்‌ தூண்டும்‌ தெளிவான கல்வியை 
நல்குங்கள்‌. எல்லாவற்றிற்கும்‌ முக்கியமாகத்‌ தன்னம்பிக்கை ஊட்டூம்‌ 
தளர்வறியாக்‌ கல்வியை நல்குங்கள்‌. நல்க முயலுங்கள்‌. 
ஆசீர்வாதம்‌. 


2 திருஷல்லை 


கே௱ணிலூர்ற்‌ புழுாணம்‌ (தொடர்ச்சி) 
முனைவர்‌. நா. வள்ளி 

எகாற்றவாளிீசர்‌ படலம்‌ : 

வெம்புலிப்‌ போத்தும்‌ வேதியனும்‌ மறைய, தேவர்கள்‌ மலர்மாரி 
பொழிய, பாண்டியன்‌ திகைத்து நின்ற செய்தீகளைலயல்லாம்‌ 
சைமினிக்கு விரித்துரைத்த அகத்திய முனிவர்‌ மேலும்‌ கூறுகின்றார்‌. “ 
கரத்திலே ஒரு மானை ஏந்திய பெருமான்‌ கொடூப்பக்‌ கொண்ட தவ 
வாளினை, ஒரு மானாலேயே எதொலைத்தேனே; எனக்கு இத்துயர்‌ 
வந்ததற்குக்‌ காரணம்‌ என்ன?” என்று மயங்கிய மன்னனைத்‌ தேடி 
அலைந்த அவனுடைய வீரர்கள்‌ எல்லோரும்‌ சமிவனம்‌ வந்து, 
மன்னனைக்‌ கண்டூ மகிழ்ந்து அடி வணங்கி, நடந்ததையெல்லாம்‌ 
அரசன்‌ சொல்ல அறிந்தனர்‌. 


வீரபாண்டியன்‌ நடந்த நிகழ்ச்சிகளைலயல்லாம்‌ சொல்லி, 
“இந்த வனத்தில்‌ ஓர்‌ அதிசயம்‌ இருக்கிறது. நீங்கள்‌ இந்த வனத்தின்‌ 
நாற்புறத்தினும்‌ போய்ச்‌ சுற்றிப்‌ பார்த்து வந்து கூறுங்கள்‌”, என்று 
சொல்ல, வீரர்களும்‌ அரசன்‌ உத்தரவைத்‌ தலைமேற்்‌எகாண்டு 
புறப்பட்டனர்‌. அவர்கள்‌ ஒருவர்‌ ஒருவரினும்‌ முந்தியோடி, 
நாற்புறத்தினும்‌ துருவித்‌ தேடினர்‌. தேடிக்‌ கண்டனர்‌, ஓர்‌ அதிசயத்தை. 
ஒரு சோலையின்‌ நடுவில்‌ வன்னிமரத்தின்‌ நிழலிலே, வேதாகமங்கள்‌ 
கூறும்‌ அருவர்‌, உருவர்‌, அருவுருவர்‌, அகண்ட சச்சிதாநந்தர்‌, 
அரியாலும்‌ பிரமனாலும்‌ அறியப்படாதவராகிய சிவபெருமான்‌, 
மகாலிங்க வடிவில்‌ இருப்பதையும்‌, இலிங்கத்தின்‌ அருகில்‌ இராஜ 
வாளையும்‌ கண்டனர்‌. 


கண்ட அளவிலே உவகை மேலோங்கக்‌ கைகூப்பி 
வணங்கியவராய்‌, மன்னனை நோக்கி விரைந்தோடி வந்து பணிந்து, 
“எகாற்றவேந்தே! இந்த வனத்தில்‌, மலர்கள்‌ சூழ்ந்த மதுப்‌ 
பொய்கையின்‌ மேற்புறம்‌, வன்னி மரத்தினடியில்‌ சிவலிங்கம்‌ ஒன்று 
இருக்கின்றது. அந்த சிவலிங்கத்தின்‌ அருகில்‌ தங்களுடைய இராச 
கட்கமும்‌ இருக்கின்றது. இதுவல்லால்‌ வேறு அதிசயமில்லை” 


3 திருரல்லை 


என்றனர்‌. அது கேட்ட மன்னவன்‌ உள்ளத்து உவகை மீதூரக்‌ 
காதலாகிக்‌ கசிந்து கண்ணீர்‌ மல்கித்‌, தலைமேற்‌ கரங்குவித்து 
மதுவிராவும்‌ கடுக்கை முடி வள்ளல்‌ பெருமான்‌ விளையாட்டோ? என்று 
மகிழ்ந்து வீரர்கள்‌ வழிகாட்டச்‌ சென்று பண்டு பிரமன்‌ மால்‌ தேடிக்‌ 
காணாப்‌ பரம்பொருளை, அடியவர்க்கு எளிதாய சோதியைக்‌ கண்டு 
உள்ளம்‌ உருகி நீலமிசை விழுந்து விழுந்து பணிந்து பணிந்து 
எழுந்தான்‌. அம்மட்டோ? பக்திப்‌ பெருக்கால்‌ அப்பாண்டிய குல 
வேந்தன்‌ ஆடூகின்றான்‌; குதிக்கின்றான்‌; “அரகர' வென்று அங்கை 
கொட்டி பெருமகிழ்ச்சி வெள்ளத்தில்‌ தீளைக்கின்றான்‌. அருகில்‌ சென்று 
அவரையே நோக்கி நோக்கி மகிழ்கின்றான்‌. நெஞ்சுருகத்‌ 
தழுவுகின்றான்‌; பரவுகின்றான்‌. பக்திப்‌ பெருக்கால்‌ அவன்‌ 
மேற்கொண்ட செயல்களைக்‌ கோயிலூர்ப்‌ புராணம்‌ பின்வருமாறு 


கூறுகிறது. 


“ஆடும்‌ குதிக்கும்‌ அரகரவென்று அங்கைகொட்டும்‌ பெருமகிழ்ச்சி 
நீடும்‌ அணித்திற்போய்‌ நோக்கும்‌ நிரம்பத்‌ தழுவும்‌ நெஞ்சுருகக்‌ 
கூடும்‌ புளகம்போர்க்கும்‌ அழும்‌ குலவச்‌ சூழ்ந்து சூழ்ந்து பல 
பாடும்‌ பழிச்சும்‌ பரவசமாய்ப்‌ பத்தி உருவாகிய கோமான்‌” 


“விலங்குகள்‌ திரிகின்ற இவ்வேட்டைக்‌ காட்டிடை அடியேனுடைய 
மயக்கத்தைத்‌ தவிர்த்து ஆளுதற்்‌எபாருட்டோ ஒரு மானை 
அனுப்பினாய்‌? அம்மான்‌ நீன்‌ கரத்தினுள்ள மான்தானோ? தெளிந்த 
உணர்வினையுடைய எபெரியோர்களது சிந்தையே கோயிலாகக்‌ 
கொண்டு ஒளித்த கள்வன்‌ யானேயென்று உணர்த்துதற்‌ பொருட்டோ 
நீ அளித்த வாளை நீயே கவர்ந்தது? வாள்‌ அரக்கனுக்கு ஈந்த 
வள்ளலோ என்‌ வாளைக்‌ கவர்ந்தது? மாறாது உலகிற்பயில்‌ மாயை 
வல்லான்‌ யான்‌ என்பதை உணர்த்துதற்கோ, அடியேன்‌ 
மனங்கலங்கும்படியாகத்‌ தீவாய்ப்‌ புலியைத்‌ தோற்றுவித்தது? அந்தப்‌ 
புலியானது ஆறுதரித்த சடைமுடியார்‌ அரையிலுடூத்த புலியோ? 
அல்லது நின்னுடைய நடனத்தை அம்பலத்திலே கண்டு களித்துக்‌ 
கொண்டிருக்கிற வியாக்கிரபாதர்‌ என்னும்‌ புலியோ?” என்று பலவாறு 
கூறி வணங்கிய பாண்டியன்‌ பின்னும்‌ போற்றுகின்றான்‌. 


4 திருஷநல்லை 


“சருவ பரிபூரண போற்றி சருவ சொரூபனே போற்றி 

சருவ சாட்சியே போற்றி சருவ சத்தியாய்‌ போற்றி 

சருவ விசுவனே போற்றி சருவ சனபாலக போற்றி 

சருவ பலனும்‌ கொடுக்கின்ற சருவேசுர நின்றாள்‌ போற்றி!” 
“நந்து கிருபாகர போற்றி ஞானானந்த பரபோற்றி 

இந்து புனையும்‌ அரபோற்றி எறிநீர்த்துயிலும்‌ சர போற்றி 
வந்து புசிபூணூர போற்றி வானோர்‌ விரும்புவர போற்றி 
முந்து பொடித்தபுர போற்றி எமொழிபேர்‌ ஓராயிர போற்றி!” 


இவ்வாறு பலபடப்‌ போற்றிய தென்னவன்‌, பெருமானாரின்‌ 
அடிகளைத்‌ தெண்டனிட்டூத்‌ தொழுகின்றான்‌. “காலகாலா நீனைத்‌ 
தொழுதேன்‌; காமதகனா நீனைத்‌ தொழுதேன்‌, பாலவிழியாய்‌ நீனைத்‌ 
தொழுதேன்‌; பரசுபாணி நினைத்‌ தொழுதேன்‌: ஏல நறுந்தார்க்‌ 
குழலுமையை இடப்பாலுடையாய்‌ நினைத்‌ தொழுதேன்‌; சீல முனிவர்‌ 
உளத்தமரும்‌ தேவதேவா நினைத்‌ தொழுதேன்‌; முப்பத்து முக்கோடித்‌ 
தேவர்களும்‌ வணங்குகின்ற அண்ணலே!, யானும்‌ உனைத்‌ 
தொழுதேன்‌”. 


“பண்ணே பண்ணினுள்‌ இசையே பாட்டே பாட்டினுட்‌ பொருளே 
கண்ணே கண்ணினுள்‌ மணியே கனியே கனியினும்‌ சுவையே 
எண்ணே எண்ணினுட்‌ பொருளே எழுத்தே எழுத்தின்‌ உள்ளீடே 
விண்ணே விண்ணினுள்‌ ஒலியே விரும்பி அடியேன்‌ நினையடைந்தேன்‌". 


எல்லாத்‌ தொழிலும்‌ உடையவனாய்‌ இருந்தும்‌, தொழில்‌ 
ஒன்றேனு மிலாய்‌; எல்லா உருவும்‌ உடையவனாய்‌ இருந்தும்‌ உருவு 
ஒன்றேனுமிலாய்‌; எல்லாப்‌ பெயரும்‌ உடையவனாய்‌ இருந்தும்‌ 
பெயரொன்றேனுமிலாய்‌; எல்லா உலகும்‌ தொழும்‌ முதல்வனே யானும்‌ 
ஏத்தி உனைத்‌ தொழுதேன்‌; ஈசானனே உனைத்‌ தொழுதேன்‌; 
தற்புருடரே உனைத்‌ தொழுதேன்‌; திகம்‌ அகோரரே உனைத்‌ 
தொழுதேன்‌; வாமதேவா உனைத்‌ தொழுதேன்‌” என்றெல்லாம்‌ 
இறைவனுடைய பல்வேறு குணங்களையும்‌, நாமாவளிகளையும்‌ 
கூறிப்‌ பத்தியினால்‌ செழியன்‌ துதிக்கின்றபோது, கருணாமூர்த்தியாகிய 


5 திருரல்லை 


பரமசிவனார்‌ அந்த மகாலிங்கத்தினின்று வெளிப்பட்டார்‌. மழு, மான்‌ 
கரத்திலங்க, கங்கா நதியும்‌ மதியும்‌ சடைக்காட்டிடை விளங்க, கலம்‌ 
கபாலம்‌ ஏந்தியவராய்‌, உமையவள்‌ இடப்பாகத்தீல்‌ பொலிய, மாலும்‌ 
அயனும்‌ இருபாலும்‌ மலர்க்கை தலைமேற்‌ குவித்து வணங்க, 
முனிவர்கள்‌ 'அரஅர்‌' என்று ஏத்தும்‌ ஓசை எங்கும்‌ ஒலிக்க, 
அடியார்களுள்ளம்‌ குழைந்து குழைந்து கூத்தாட, அமரர்கள்‌ பூமாரி 
பொழிய, இன்னியம்‌ முழங்க, பரமசிவனார்‌ அணிந்திருக்கின்ற 
கடுக்காய்க்‌ கண்ணியின்‌ மணம்‌ எண்டிசையும்‌ விளங்க, உயர்‌ 
மாகதர்கள்‌ புகழ்ந்தேத்த, அரவங்கள்‌ மார்பிடையே புரள, அநேக 
கோடி கூடிய பிரகாசராய்‌, அநேக கோடி சந்திர சீதளராய்‌, இடபவாகன 
ஆருடராய்‌, கருணாமூர்த்தியாகிய சிவபெருமான்‌ காட்சி 
கொடுத்தருளினார்‌. 


மயன்‌ முதலானோர்‌ கனவிலும்‌ காண்டற்கரியவரான 
பெருமான்‌ நனவிடத்து வெளிப்படலும்‌ பாண்டியன்‌ நயந்து பணிந்து 
பரவசத்தோடு நிற்கப்‌, பரமனார்‌ பாண்டியனை நோக்கி, 
“வீரபாண்டியனே! மாறாத நினது பத்திமையையும்‌, நீதி நெறி வழுவாது 
அரசாட்சி செய்யும்‌ நினது பண்பினையும்‌, நினது வீரத்தையும்‌ 
உலகறியச்‌ செய்வதற்காகவே, நாம்‌ ஒரு மானை உன்முன்‌ 
வெளிப்படுத்தி, உன்னுடைய வாளையும்‌ கவர்ந்து, நம்முடைய மாயா 
சக்தியினால்‌ புலியினிடத்து மறையோன்‌ அகப்பட்டதாகத்‌ தோன்றச்‌ 
செய்தோம்‌” என்று கூறி மேலும்‌, “உன்னுடைய செய்கையால்‌ யாம்‌ 
மட்டற்ற மகிழ்ச்சியடைந்தோம்‌. பகைவர்களை நடூங்கச்‌ செய்கின்ற 
உனது வடிவாளை நீ எடுத்துக்‌ கொள்வாயாக; நீ வேண்டிய 
வரங்களைத்‌ தருவோம்‌, கேட்பாயாக!” என்று அருளிச்‌ செய்தார்‌. 


அரசனும்‌ மிகுந்த அன்போடூ அரனை வணங்கி, வடிவாளை 
எடுத்துக்‌ கொண்டு, “செய்ய மேனிச்‌ சிவக்‌ கொழுந்தே, தேவ தேவ! 
அடியேன்‌ உய்யும்‌ பொருட்டு நீ சசய்த பெருங்‌ கருணைக்கு ஒப்பும்‌ 
உளதோ?” எனத்‌ துதித்துச்‌ சில வரங்களை இறைவன்பால்‌ 
வேண்டுகின்றான்‌. “இறைவா அடியேனுக்கு உன்‌ திருவடிக்கீழ்‌ உள்ள 
பத்தி என்றும்‌ மாறாதிருக்கவேண்டும்‌. என்‌ துயரெல்லாம்‌ 


6 திருஷல்லை 


அகலும்படியாக நின்னை வன்னிமரத்தினடியில்‌ யான்‌ கண்டமையால்‌, 
இவ்வனம்‌ 'வன்னிவனம்‌' எனப்‌ பெயர்‌பெற வேண்டும்‌. “கருணைக்‌ 
கடலே! யான்‌ வேண்டும்‌ வரம்‌ இன்னுமான்றுண்டு. எனது 
கொற்றவாளை நின்பால்‌ அடியேன்‌ பெற்றமையால்‌ 'கொற்றவாளீசர்‌' 
என்னுமோர்‌ திருநாமம்‌ நீனக்கு விளங்குதல்‌ வேண்டும்‌. இத்தலத்தை 
யடைந்து மதுப்‌பபொய்கையில்‌ நீராடி, வெண்ணீறு, உத்தீராக்கம்‌ 
அணிந்து உமையவளோடூ உன்னையும்‌ வணங்குவோர்‌ அவித்தை 
தவிர்த்து, பிரம்ம ஞானம்‌ உற்று இன்புறல்‌ வேண்டும்‌” என்ற 
வரங்களைக்‌ கேட்டான்‌, பாண்டியன்‌. இதனைக்‌ கோவிலூர்ப்‌ புராணம்‌, 


“முற்ற அடியேற்கு உன்னடிக்கீழ்‌ முழங்கும்‌ பத்தியுறல்‌ வேண்டும்‌ 
சுற்றம்‌ அகல நினை வன்னியடி யான்‌ கண்ட காரணத்தால்‌ 

செற்றம்‌ ஒழிக்கும்‌ வன்னிவனம்‌ என்னும்பேர்‌ இதுசேர்தரல்‌ வேண்டும்‌ 
கற்ற முனிவர்‌ புகழ்‌ கருணைக்கடலே இன்னும்‌ கேட்டியால்‌" 


“ஆசில்‌ கொற்றவாள்‌ நின்பால்‌ அடியேன்‌ பெறலால்‌ கொற்றவாள்‌ 
ஈசன்‌ என்னுமோர்‌ திருநாமம்‌ என்றும்‌ நினக்கு எய்திடல்‌ வேண்டும்‌ 
மாசில்‌ இனைய பெருந்தலத்தை மருவி மதுப்‌பாய்கையிற்‌ தோய்ந்து 
பேச இனிய வெண்ணீறு பூசிப்‌ பெருங்கண்மணி பூண்டு 

உண்மை அறிவு ஆனந்தமாய்‌ ஒளியாய்‌ விளங்கும்‌ நீனையளவாத்‌ 
தண்மை செறிந்த குணத்துமையாள்‌ தனைக்‌ கண்டு அன்பிற்‌ போற்றிடூவார்‌ 
வண்மை மிகுந்த பெரும்போக மருவிப்‌ பிரமஞானமுறீஇ 

எண்மை அவித்தை தவிர்த்து ஒருநீயேயாய்‌ அமர்தல்‌ வேண்டுமால்‌” 


என்று வீரபாண்டிய மன்னன்‌ கேட்ட வரங்களைக்‌ கூறுகிறது. 


பாண்டியன்‌ கேட்ட வரங்களை அருளிய அங்கணன்‌ 
இலிங்கத்துள்‌ மறைய, மன்னவனும்‌ உவகைக்‌ கடலுள்‌ மூழ்கினான்‌. 
அன்று முதலாக அந்த மகாலிங்கத்திற்குக்‌ “எகாற்றவாளீசர்‌' என்ற 
திருநாமமும்‌ அத்தலத்துக்கு 'வன்னிவனம்‌' என்ற பெயரும்‌ சிறப்பாக 
விளங்கி வருகின்றன. பின்னர்‌, செழியன்‌ அமைச்சர்‌ முதலானோரைக்‌ 
கூவியழைத்து அவ்வனத்தைச்‌ சீர்திருத்தி, கருப்ப கிரகம்‌, அத்த 
மண்டபம்‌, மகா மண்டபம்‌, நடன மண்டபம்‌, விழா மண்டபம்‌, விமானம்‌, 


7 திருஷல்லை 


கோபுரம்‌, மதில்கள்‌ ஆகியவற்றோடு கூடிய சிவாலயத்தை அநேகப்‌ 
பொருட்செலவில்‌ எடூப்பித்தான்‌. அவ்வாலயத்தில்‌ முறைப்படி 
வழிபாடுகள்‌, விழாக்கள்‌ நடத்த ஏற்பாடுகள்‌ செய்தான்‌. பின்பு 
அவ்வரசன்‌ அத்தலத்தில்‌ சில காலம்‌ தங்கீத்‌ தினந்தோறும்‌ 
இறைவழிபாடு செய்து வந்தான்‌. 


இவ்வாறாகத்‌ தினந்தோறும்‌ மதுபுட்கரணியில்‌ நீராடி 
உருத்திராக்கமணிந்து, முத்தி தரும்‌ மூல மந்திரமாகிய ஐந்தெழுத்தைத்‌ 
தியானித்து கொற்றவாளீசரைப்‌ பாண்டியன்‌ வணங்கி வரும்‌ நாளிலே 
ஒரு நாள்‌, திரிபுவனேசுவரரையும்‌, தீரிபுவனேசுவரியையும்‌ 
தெரிசிக்கும்‌ பொருட்டு, தான்‌ அந்தத்‌ தலத்தீற்குச்‌ சென்றதாக அகத்திய 
முனிவர்‌ சைமினி முனிவருக்குக்‌ கூறி மேலும்‌ கூறுகின்றார்‌. நான்‌ 
அத்தலத்திற்குச்‌ சென்றதை அறிந்த பாண்டியன்‌, அமைச்சர்‌ 
முதலானோர்‌ சூழ வந்து வணங்கி, 'முனிவரேறே! செழுந்தமிழ்ப்‌ 
புயலே! தங்களுடைய தெரிசனம்‌ கிடைக்கும்‌ பெரும்‌ பேறு பெற்றேன்‌” 
என்று பெருமகீழ்வோடு துதி செய்தான்‌. நானும்‌, 


“முந்துபல்‌ பவங்கள்‌ தோறும்‌ முயன்று செய்தவத்தின்‌ பேற்றால்‌ 
இந்துசேர்‌ முடியார்‌ மேய இத்தலம்‌ அமையப்‌ பெற்றாய்‌” என்று ஆசிகள்‌ 
பல கூறி வாழ்த்தினேன்‌. தவம்‌, தானம்‌ ஆகியன செய்யார்‌ இத்தலத்தை 
அடைதலில்லை. இது உண்மை. எண்ணிய சித்தியெல்லாம்‌ 
எண்ணியபடியே நல்கி, உள்ளங்கை நெல்லிக்கனி போல்‌, 
பிரமஞானத்தை நல்கும்‌ தலம்‌ ஈதொன்றே. இப்பூமியில்‌ 
மற்றெங்குமில்லை. மேலுலகத்திலும்‌ இல்லை என்று அத்தலத்தின்‌ 
பெருமையையெல்லாம்‌ அவனுக்கு எடுத்துரைத்தேன்‌. மேலும்‌ 
“இத்தலத்திற்கு வேட்டையாட வந்து நீ பெற்ற பேற்றைஎயல்லாம்‌ நான்‌ 
ஞானதீருட்டியால்‌ அறிந்தேன்‌. நீ உடம்பினைத்‌ துச்சமாக எண்ணின 
காரணத்தால்‌ மகத்தான பேறு பெற்றாய்‌ என்று வாழ்த்தினேன்‌. 
“உடம்பிடை உவர்ப்புவைத்தாய்‌ உயர்சிவ தருமஞ்‌ செய்வாய்‌ 
மடம்படூ உணர்ச்சி நீத்தாய்‌ வாய்த்தனை சித்த சுத்தி 
இடம்படு நீன்னையயொப்பார்‌ எவ்வுலகத்து மில்லை 
கடம்படூ களிநல்‌ யானைக்‌ காவலர்‌ ஏறே”. 


8 திருஷல்லை 


என்று நான்‌ வாழ்த்தியதைக்‌ கேட்ட பாண்டியன்‌, நெக்கு நெக்கு உருகி 
“திரிபுவனேசுவரருடைய பெருமையை இன்னும்‌ கூறுவாயாக” என்று 
வேண்டி நின்றான்‌. யானும்‌ அவனுக்குச்‌ சமிவனத்தின்‌ பெருமையை 
எல்லாம்‌ எடுத்துரைத்தேன்‌', என்று அகத்திய முனிவர்‌ கூற, 
'வீரபாண்டியனுக்குக்‌ கூறிய வற்றையயல்லாம்‌ எமக்கும்‌ கூறுவாயாக' 
என்று சைமினி முனவர்‌ கேட்பக்‌ குறுமுனிவராகிய அகத்தியர்‌ 
கூறலுற்றார்‌. 

தொடரும்‌.... 

மடாலய நிகழ்வுகள்‌ 


திருநாவுக்கரசர்‌ - குருபூஜை : 

விஜய ஆண்டு சித்திரைத்‌ திங்கள்‌ 21ஆம்‌ தேதி 04.05.2013) 
சனிக்கிழமை அன்று நம்‌ அருள்மிகு கொற்றவாளீஸ்வரர்‌ 
திருக்கோவிலில்‌ - காலை 10.00 மணி அளவில்‌ குருமகா சந்நிதானம்‌ 
அருள்திரு முன்னிலையில்‌ திருநாவுக்கரசர்‌ குருபூஜை வைபவம்‌ மிகச்‌ 
சிறப்பாக நடைபெற்றது. அபிஷேக ஆராதனைகளுடன்‌, அப்பர்‌ 
பெருமானின்‌ பதிகங்கள்‌ பாடப்பெற்றுச்‌ சிறப்புடன்‌ நீறைவுற்றது. 
நூற்றுக்கணக்கான அன்பர்கள்‌ கலந்து கொண்டார்கள்‌. 
திருக்களர்‌ - திருத்தேர்‌ எவன்ளோட்டத்‌ திருவிழா : 

திருவாரூர்‌ மாவட்டம்‌, மன்னார்குடி வட்டம்‌, திருக்களர்‌ 
கிராமத்தில்‌ அருள்பாலித்து வரும்‌ அருள்‌ மிகு அமிர்தவல்லி உடனாய 
அருள்மிகு பாரிஜாதவனேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ அமைந்துள்ளது. 
இத்திருக்கோயில்‌ திருஞான சம்பந்தரால்‌ பதிகம்‌ பாடப்‌பெற்ற சோழர்‌ 
காலத்துத்‌ திருத்தலம்‌. 

நம்‌ திருமடத்தில்‌ ஐந்தாவது மடாதிபதி சீர்‌ வளர்‌ சீர்‌ வீரசேகர 
ஞான தேசிக சுவாமிகள்‌ இதனைத்‌ திருத்திப்‌ பெருக்கிக்‌ புதுப்பித்துக்‌ 
கட்டினார்கள்‌. அது சமயம்‌ பஞ்ச மூர்த்திகள்‌ புறப்பாட்டிற்காக ஐந்து 
திருத்தேர்களையும்‌ ஐந்து தேர்‌ மாடங்களையும்‌ உருவாக்கி 
வைத்தார்கள்‌. வீரப்ப சுவாமிகள்‌ காலத்திற்குப்‌ பின்‌ சில காலம்‌ 
பிரம்மோத்ஸவம்‌ பத்து நாள்‌, விழாவாகக்‌ கொண்டாடப்‌ பெற்றது. 


9 திருஷல்லை 


நகரத்தார்‌ மற்றும்‌ கீராம மக்களுக்குக்‌ காலப்போக்கீல்‌ நேர்ந்த 
பொருளாதாரச்‌ சரிவினாலும்‌ மனமாற்றங்களினாலும்‌ ஏறக்குறைய 
70 ஆண்டுகளாகத்‌ திருவிழா நடைபெறவில்லை. 


சற்குருநாதர்‌ தவத்திரு நாச்சியப்ப சுவாமிகள்‌ வீரப்ப 
சுவாமிகளிடம்‌ கொண்ட பக்தியினாலே தீருமடத்தைப்‌ புதுப்பித்தார்கள்‌. 
கோவிலைச்‌ சீர்திருத்தம்‌ எசய்து ஏறக்குறைய 85 லட்சம்‌ ரூபாய 
செலவில்‌ தீருப்பணியும்‌ குடமுழுக்கும்‌ 2008 ஜூலை 14 அன்று 
செய்தார்கள்‌. 

அதனைத்‌ தொடர்ந்து ஐந்து தேர்கள்‌ இருந்த இடத்தில்‌ 
ஒன்றாவது வேண்டும்‌ என்று பெரிதும்‌ ஆசைப்பட்டு, தமிழ்நாடு இந்து 
சமய அறநீலைய உதவியுடன்‌ சுமார்‌ 7 லட்சம்‌ பொருட்செலவு 
செய்துள்ளார்கள்‌ இன்றும்‌ 3 லட்சத்திற்கு செய்ய வேண்டியுள்ளது 
மிகுதியான 28 லட்சம்‌ ரூபாய்‌ பொருட்செலவில்‌ திருத்தேர்‌ ஒன்று 
செய்தார்கள்‌. 

பல்வேறு கால தாமதங்களால்‌ அதனை வெள்ளோட்டம்‌ செய்ய 
இயலாமல்‌ இருந்தது. 


விஜய ஆண்டு சித்திரைத்‌ திங்கள்‌ 29ஆம்‌ தேதி 02.05.2013) 
ஞாயிற்றுக்கிழமை அன்று அத்திருத்தரினை வெள்ளோட்டம்‌ 
நடத்தினோம்‌. கோவிலூர்‌ ஆதீனம்‌ சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான 
தேசிக சுவாமிகளின்‌ திருமுன்னிலையில்‌ தமிழ்நாடு உணவு அமைச்சர்‌ 
மாண்புமிகு ஆ.காமராஜ்‌ அவர்கள்‌ தேர்வடம்‌ பிடித்துத்‌ எதாடங்கி 
வைத்தார்கள்‌. காலை 10.10 மணிக்கு திருத்தேர்த்‌ திருவலம்‌ தொடங்கி 
11.30 மணி அளவில்‌ நீலை சேர்ந்தது. திருக்களர்‌ கிராமத்து மக்கள்‌ 
பல்லாண்டுகட்குப்‌ பின்னர்‌ தீருத்தேர்‌ வலம்‌ கண்டு மெய்‌ 
சிலிர்த்தார்கள்‌. 

திருத்தேரை வரவேற்க இல்லங்கள்‌ தோறும்‌ மாக்கோலம்‌ 
இட்டு விளக்கு வைத்து வரவேற்றார்கள்‌. இது கண்டூ 
ஆனந்தக்கண்ணீர்‌ வடித்தவர்கள்‌ பலர்‌. 

பக்கத்துக்‌ கிராமங்களில்‌ இருந்து ஆயிரக்கணக்கான 
அன்பர்கள்‌ கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்‌. 


10 திருஷல்லை 


கே௱விலூர்‌ ஆதீன கர்த்தர்கன்‌ வரலாறு 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவஸ்‌ 


நான்காம்‌ ஆதீனகர்த்தர்‌ 
சீர்‌ வளர்‌ சீர்‌ அராமசாமி ஞான தேசிகர்‌ 
(1523 - 1911) 
காரைக்குடியில்‌ நகரத்தார்‌ மரபிலே பிறந்தவர்‌ இராமசாமி ஞான 
தேசிகர்‌. பொருள்‌ வைத்த சேரியிலும்‌ கோவிலூர்‌ மடத்திலும்‌ இருந்து 
வேதாந்த சாத்திரங்களை நன்கு கற்றவர்‌. 


இவர்‌ தம்முடைய 38ஆம்‌ வயதில்‌ கோவிலூர்‌ ஆதீனத்தின்‌ 
நான்காம்‌ பட்டமாக எழுந்தருளினார்கள்‌. இவருடைய மாணாக்கர்கள்‌ 
பலர்‌, அவர்களுள்‌ சாக்கோட்டை வீரப்ப சுவாமிகளும்‌ காளையார்‌ 


கோவில்‌ செல்லப்ப சுவாமிகளும்‌ முக்கியமானவர்கள்‌. 


மேலும்‌ தம்முடைய ஆட்சிக்‌ காலத்தில்‌ ஆண்டவர்‌ கோவிலைச்‌ 
சுற்றி மதிற்சுவரை எழுப்பினார்‌. அருள்மிகு கொற்றவாள்‌ ஈசர்‌ 
கோவிலில்‌ அஷ்டலட்சுமி மண்டபத்தைக்‌ கட்டினார்‌. கோவிலூர்‌ 
மடாலயத்தின்‌ சாப்பாட்டுக்‌ கூடத்தைக்‌ கட்டியவரும்‌ இவரே. 


ஏழு ஆண்டுகளுக்கு மேல்‌ அருளாட்சி செய்த சுவாமிகள்‌ 1883 
ஆம்‌ ஆண்டு சுபானு மார்கழித்‌ திங்கள்‌ 6ஆம்‌ நாள்‌ தேய்பிறைச்‌ 
சஷ்டியில்‌ மக ஓரையில்‌ பரிபூரணம்‌ அடைந்தார்கள்‌. 


நான்காம்‌ ஆதீன கர்த்தர்‌ 
சீர்‌ வளர்‌ சீர்‌ இராமசாமி ஞான தேசிகர்‌ வரலாறு நிறைவுற்றது. 


ஐந்தாம்‌ ஆதீனகர்த்தா 
சீர்‌ வனர்‌ சீர்‌ வீரசேகர ஞான தேசிகர்‌ 
[திருக்களர்‌ ஆண்டவர்‌ 1883 - 1911) 


கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ ஐந்தாவது ஆதீனகர்த்தராக 
விளங்கியவர்‌ சீர்‌ வளர்‌ சீர்‌ திருக்களர்‌ ஆண்டவர்‌ என்று அழைக்கப்‌ 
பெறும்‌ வீரசேகர ஞான தேசிகர்‌. பாண்டிய நாட்டைச்‌ சேர்ந்த புதுவயல்‌ 
என்ற ஊரில்‌ பிறந்தவர்‌. கீலக ஆவணித்‌ திங்கள்‌ 12ஆம்‌ நாள்‌ 
புதுவயல்‌ அருணாசலம்‌ செட்டியார்‌ உமையாள்‌ ஆச்சியின்‌ 
தவப்புதல்வராகப்‌ பிறந்தவரே வீரசேகரர்‌. சாக்கையில்‌ அருளாட்சி 
செய்துவரும்‌ அருள்மிகு வீரசேகரரின்‌ அருளால்‌ பிறந்தவர்‌ ஆதலின்‌ 
அவருக்கு வீரசேகரர்‌ என்ற திருநாமம்‌ சட்டப்‌ பற்றது. இளவயதில்‌ 
மறைந்தார்‌. 


புதுவயலில்‌ இருந்த அழகப்ப அய்யா என்ற வேதாந்தி ஒருவர்‌ 
இவருக்குப்‌ பட்டினத்துப்‌ பிள்ளையார்‌ பாடல்கள்‌, தத்துவராய சுவாமிகள்‌ 
எழுதிய அஞ்ஞ வதைப்‌ பரணி போன்ற நூல்களை இவருக்கு அளித்துப்‌ 
பயிலச்‌ செய்தார்‌. இவற்றின்‌ வாயிலாக வீரசேகரருக்கு இளமையிலே 
துறவியாகும்‌ எண்ணம்‌ ஏற்பட்டது. இவருடைய ஞான வேட்கையை 
அறிந்த அழகப்ப அய்யா என்பவர்‌ அவரைக்‌ கோவிலூர்‌ மடாலயத்தில்‌ 
எண்ணற்ற அடியார்‌ குழாங்களுக்கு வேதாந்தம்‌ கற்றுத்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்த சீர்‌ வளர்‌ சீர்‌ கருணாநிதி சுவாமிகள்பால்‌ 
ஆற்றுப்படுத்தினார்‌. அவ்வண்ணமே வீரசேகரரும்‌ கோவிலூரை 
அடைந்து கருணாநிதி சுவாமிகளை வணங்கி நின்றார்‌. கருணாநிதி 
சுவாமிகளும்‌ அவரை உற்று நோக்கி அவரது ஞான வேட்கையை 
உணர்ந்து அவரை அடியவராக ஏற்று அருளினார்‌. கருணாநிதி 
சுவாமிகள்பால்‌ அனைத்தையும்‌ கசடறக்‌ கற்றுக்‌ கருணாநிதி 
சுவாமிகளின்‌ அன்பிற்கு உரியவர்‌ ஆகி அனைத்து உரிமைகளையும்‌ 
பெற்று இரண்டாம்‌ முறை பாடம்‌ ஓதுவிக்கும்‌ நிலை உடையவராக 
இருந்தவரும்‌ பெரிய சுவாமிகள்‌ என்று அழைக்கப்‌ பெற்றவருமான 


12 திருரல்லை 


பொன்னம்பல சுவாமிகள்‌ மூலம்‌ கருணாநிதி சுவாமிகளைச்‌ 
சரணடைந்தார்‌. அவரும்‌ 16 வயது நீரம்பிய வீரசேகரரை ஆட்கொண்டு 
அருளினார்‌. 


இவருடைய உறவினர்கள்‌ இவருக்குத்‌ திருமணம்‌ செய்ய 
எண்ணி இவரை வேண்டிய பொழுது ஆசிரியரின்‌ குறிப்புப்படி ஒருவரும்‌ 
அறியாவாறு சிக்கல்‌ பொருள்‌ வைத்த சேரியை அடைந்தார்‌. 
ஆண்டவரின்‌ குருவான உகந்தலிங்க ஞான தேசிகர்‌ சந்நிதியில்‌ 
சட்டயப்ப முனிவர்‌ கையால்‌ காவி பெற்றுத்‌ துறவியானார்‌. பின்னர்‌ 
வேதாந்த நூல்களான நாநா சீவ வாதக்‌ கட்டளை முதல்‌ 
ஞானவாசிட்டம்‌ ஈறாக உள்ள 16 நூல்களையும்‌ ஐயந்தீரிபறக்‌ கற்றுத்‌ 
தேறி, குருசேவை செய்து கொண்டிருந்தார்‌. 


இறைவன்‌ வீற்றிருக்கும்‌ திருத்தலங்களைத்‌ தரிசித்து வர 
வேண்டும்‌ என்ற பேராவலால்‌ தம்‌ குருநாதரின்‌ அனுமதியைப்‌ பெற்று 
நாள்‌ தோறும்‌ நட்டம்‌ பயின்றாடும்‌ கூத்தப்‌ பெருமான்‌ குடி கொண்டுள்ள 
தில்லைப்‌ பதியை அடைந்தார்‌. இவ்வாறு செல்லும்‌ போது ஊரில்‌ 
கைப்பிச்சை ஏற்றுண்டு கால்நடையாகவே சென்றார்‌. அங்குள்ள 
மவுன சுவாமிகள்‌ மடத்தில்‌ தங்கி 12 ஆண்டூகள்‌ கடுந்தவம்‌ புரிந்து 
கைப்பிச்சை ஏற்று உண்டு வந்தார்‌. 


இந்நிலையில்‌ வீரசேகரரைக்‌ கருணாநிதி சுவாமிபால்‌ 
சேர்ப்பித்தவரும்‌ வேதாந்த நூல்களை வீரசேகரருக்கு 
ஓதுவித்தவருமான பொன்னம்பல சுவாமிகள்‌ தம்‌ ஞானாசிரியர்‌ ஆகிய 
கருணாநிதி என்ற சிதம்பர ஞான தேசிகர்‌ பரிபூரணம்‌ அடைந்ததை 
அடுத்துத்‌ தம்‌ ஆசிரியருக்குச்‌ செய்ய வேண்டிய சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ 
அனைத்தையும்‌ முடித்துத்‌ தம்‌ குருநாதரின்‌ தீருவடிப்‌ பாதுகைகளைத்‌ 
தோள்‌ மேல்‌ தாங்கியவாறு தில்லையம்பதியை அடைந்து கூத்தப்‌ 
பெருமானைக்‌ கும்பிட்டார்‌. பின்னர்‌ அன்பர்களின்‌ பேருதவியோடூ ஒரு 
மடத்தை உருவாக்கி அங்கு அவர்‌ வாழ்ந்து வரும்போது வீரசேகரர்‌ 


13 திருஷல்லை 


அங்கிருக்கும்‌ நீலையைக்‌ கேள்வியுற்று வியந்து அவரைத்‌ தம்பால்‌ 
அழைத்துவரச்‌ செய்தார்‌. பின்பு அவரை நோக்கி உம்முடைய 
தவத்திற்கு இடையூறு இல்லாதவாறு ஒருநிலையை நாம்‌ உமக்குக்‌ 
கூறுகின்றோம்‌. கேட்க விருப்பலமனில்‌ கூறுவேன்‌ என்றதும்‌ 
அவருடைய கருத்தைக்‌ கேட்க ஒருப்பட்டார்‌. எபான்னம்பல 
சுவாமிகளும்‌ அவரை நோக்கி நீர்‌ நமது மடத்தில்‌ இரவு தோறும்‌ 
வேதாந்தப்‌ பாடத்தைக்‌ கேட்டு இரவில்‌ பிச்சையை இவ்விடத்திலேயே 
ஏற்று பகலில்‌ உமது விருப்பப்படி நடந்துவர வேண்டும்‌ என்று 
கூறியதைக்‌ கேட்டு வீரசேகரரும்‌ அவ்வாறே நடந்து வந்தார்‌. 


இந்நிலையில்‌ கோவிலூர்‌ மடாலாயத்தின்‌ நான்காம்‌ பட்டமான 
இராமசாமி ஞான தேசிகர்‌ பரிபூரணம்‌ அடைந்த செய்தியைக்‌ 
கேள்விப்பட்ட பொன்னம்பல சுவாமிகள்‌ தமது திருவாக்கினால்‌ இனிக்‌ 
கோவிலூர்‌ மடத்தை எல்லா வகையிலும்‌ வளமுறச்‌ செய்பவர்‌ நமது 
வீரசேகரரைத்‌ தவிர வேறு ஒருவரும்‌ இலர்‌ என்று அசரீரி போல்‌ 
கூறினார்‌. இவ்வுரையைக்‌ கேட்ட வீரசேகரர்‌ அமைதீயாய்‌ இருப்பதன்‌ 
சிறப்பையும்‌ உலக விவகாரங்களால்‌ அமைதியின்மை ஏற்படும்‌ 
என்பதை அறிந்தவர்‌ ஆதலின்‌ வேடன்‌ வலையில்‌ அகப்பட்டுத்‌ 
தப்பியோடும்‌ மானைப்‌ போல அங்கீருந்து யாரும்‌ அறியாதவாறு 
இரவோடு இரவாக வளவனூர்‌ மடம்‌ சென்று விட்டார்‌. 


அதனை அறிந்த பொன்னம்பல சுவாமிகள்‌ வளவனூர்‌ 
மடத்தில்‌ இருந்த வீரசேகரரை அடியவர்கள்‌ மூலம்‌ அழைத்து வந்து 
உமது நீலை அனைவரும்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தக்க உயர்ந்த 
நீலைதான்‌ என்றாலும்‌ நம்‌ குருபீடத்தின்‌ மேலுள்ள அன்பின்‌ 
மிகுதியால்‌ நான்‌ இவ்வாறு பேச நேரிட்டது. நாமும்‌ நீரும்‌ நமக்கு முன்‌ 
உள்ளவர்களும்‌ அக்குரு பீடத்தைக்‌ கொண்டல்லவா யாராலும்‌ அடைய 
இயலாத அருமையான நிலையை அடைந்தோம்‌. அப்பீடத்தை 
ஆதரியாமல்‌ அழிவுற விட்டூ விட்டோம்‌. ஆனால்‌ செய்ந்நன்றி மறந்த 
குற்றம்‌ உண்டாகுமே. சீவன்‌ முத்தன்‌ ஆயினும்‌ குருபீடத்தைக்‌ காக்க 


14 திருஷல்லை 


வேண்டும்‌ என்பது மறைமுறை அன்றோ? ஆன்றோர்‌ உரையும்‌ 
அவ்வாறிருக்க நாம்‌ எப்படி அதனைக்‌ கடக்க இயலும்‌? நீர்‌ 
எமதுரையை மறக்காது ஏற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று கூறக்‌ கேட்ட 
வீரசேகரர்‌ அவர்‌ கூற்றுக்கு மனம்‌ ஒப்பினார்‌. 


பொன்னம்பல சுவாமிகளும்‌ அநேக அடியார்களுடன்‌ 
கோவிலூரை அடைந்து இலிங்க நந்தி பலிபீட வடிவில்‌ இருந்த மூலக்‌ 
குருபரர்‌ மூவருக்கும்‌ அபிடேக ஆராதனைகளை நடத்திப்‌ பரிபூரணம்‌ 
அடைந்த நான்காவது மடாதிபதியின்‌ சொற்படியே வீரசேகரரைக்‌ 
கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ ஐந்தாம்‌ மடாதிபதியாக ஆக்கினர்‌. 
வேதாந்தத்தில்‌ 36 தத்துவங்கள்‌ உள்ளன என்பர்‌. அது போலவே 
வீரசேகரரும்‌ தம்முடைய 36ஆம்‌ அகவையில்‌ இப்பட்டத்தை ஏற்று 
அருளினார்‌. பொன்னம்பல சுவாமிகளும்‌ அவருக்கு 
உறுதுணையாகக்‌ கோவிலூர்‌ மடத்தில்‌ இருந்து உதவி வந்தார்‌. 


கோவிலூர்‌ மடாலயத்தில்‌ வீரசேகர சுவாமிகள்‌ செய்த 
திருப்பணிகள்‌ அளவிறந்தன. பல பெரிய கட்டிடங்களை உருவாக்கீய 
பெருமை இவரையே சேரும்‌. இந்தீரசபையே நாணும்படி கைலாசக்‌ 
கொட்டகையை அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடனும்‌ ஓவிய 
வேலைப்பாடுகளுடனும்‌ கண்டோர்‌ வியப்புறுமாறு செய்தார்‌. 
வேதாந்தப்‌ பயிற்சிக்கான பிரமசபையை அழகுறக்‌ கட்டி வைத்தார்‌. 
கோவிலூர்‌ அருள்மிகு தீிருநல்லை உடனாய கொற்றவாள்‌ ஈசர்‌ 
ஆலயத்‌ திருப்பணியை முழுமையாக்கி இதுவரை யாரும்‌ செய்தீராத 
அளவு திருக்குட நீராட்டு விழாவைச்‌ சிறப்புறச்‌ செய்தார்‌. இவர்‌ 
காலத்தில்‌ கயிலாசக்‌ கொட்டகை பிரம்மசபை குருபூசைக்‌ கட்டூ 
நெற்களஞ்சியம்‌ பூ மண்டபம்‌ ஊருணிக்குக்‌ கல்லினாற்‌ படித்துறைகள்‌ 
அடியார்‌ தனித்திருக்க ஆசிரமங்கள்‌ சிவனாலயத்தீல்‌ பல புதிய 
மண்டபங்கள்‌ திருநல்லை அம்மன்‌ ஆலயக்‌ கருங்கல்‌ இழைப்புத்‌ 
திருப்பணி முதலியன உண்டாக்கப்‌ பெற்றன. 


தொடரும்‌... 


15 திரூஷல்லை 


நாச்சியப்ப நனணெறி எவண்றா 
தமிழாகரர்‌ வத. முருகசாமி, புதுச்சேரி 


திருநெல்லை யம்மன்‌ திருவடி போற்றித்‌ 
திருவருள்‌ நாடூம்‌என்‌ நெஞ்சே - திருமுறை 
வேதாந்த வாழ்வாக வந்திட்ட கோவிலூர்‌ 
வேந்தராம்‌ நாச்சியப்பர்‌ வாழ்த்து! 


திருநெல்லைத்‌ தாயின்‌ திருவரு ளாலே 
குருமகா சந்நிதான மாகப்‌ - பெருவாழ்வு 
கொண்டதிீரு நாச்சியப்பர்‌ கோலோச்ச வந்ததே 
மண்டூபுகழ்‌ கோவிலூர்‌ மாண்பு. 


கரடு முரடான கல்தரை யெல்லாம்‌ 

சரடான தங்கச்‌ சரம்போல்‌ - இரவுபகல்‌ 
பாராமல்‌ நாளும்‌ பலவகையாய்க்‌ கோவிலூரைப்‌ 
பார்போற்றச்‌ செய்தார்‌ பரிந்து! 


பால்மணம்‌ மாறாத பச்சிளம்‌ பிள்ளைமுதல்‌ 
ஆல்விமுதாய்‌ நாளும்‌ அடுக்கடுக்காய்‌ - சூல்கொண்ட 
கல்விக்‌ கருமேகச்‌ கழலைக்‌ கோவிலூரில்‌ 
நல்விதமாய்த்‌ தந்தார்‌ நயந்து! 


ஆண்டவர்‌ வாழ்கின்ற ஆன்மீகக்‌ கோவிலூரை 
ஈண்டுபல கல்லூரிக்‌ கோவிலூராய்‌ - யாண்டும்‌ 
உருவாக்கித்‌ தந்த உயர்நாச்சி யப்பர்‌ 
திருத்தொண்டிற்‌ குண்டோ இணை! 

சனாதனப்‌ பல்கலை சாதிக்க வேண்டிக்‌ 
கனாக்கண்ட அன்னார்‌ கருத்து - மனாதீத 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ கூட்டும்‌ திருவருளால்‌ 
ஓவியமாய்‌ ஆகும்‌ விரைந்து! 


16 திரூுஷல்லை 


வேண்டுவோர்‌ வேதாந்தம்‌ கற்கும்‌ இடமென்று 
யாண்டும்‌ அறிந்திட்ட இம்மடத்தைத்‌ - தூண்டும்‌ 
சுடராழித்‌ தோன்றலாய்க்‌ கோவிலூர்‌ வந்தார்‌ 
படரொளி நாச்சியப்பர்‌ தாம்‌. 


பாம்பாடும்‌ பாழிடங்கள்‌ பந்தாடும்‌ நல்லிடமாய்‌, 
பாய்ந்தோடும்‌ கல்விப்‌ பரப்பிடமாய்‌ - பார்ப்போர்கள்‌ 
கண்டு வியக்கக்‌ கழனிநல்‌ வாசல்தான்‌ 


கல்விவாச லாச்சே கமழ்ந்து! 


கொற்றவா ளீசரின்‌ கோயில்‌ குடமுமுக்கும்‌ 
உற்றஆ தீனத்தின்‌ கோயிலுக்கும்‌ - முற்ற 
குடமுழுக்கைச்‌ செய்து குறைவறப்‌ பூசை 
நடக்கவழி செய்தார்‌ நயந்து! 


மூச்சுக்கு மூச்சாக முத்துராம லிங்கரை 
நாச்சிவக்கப்‌ பேசி நலங்கண்ட - நாச்சியப்பர்‌ 
ஆண்டவர்‌ சந்நிதியில்‌ ஆழ்தூக்கம்‌ கொண்டிட்டார்‌ 
ஈண்டவர்‌ நம்‌ வாழ்வின்‌ இருப்பு! 


சங்கத்‌ தமிழ்சார்‌ சமயத்‌ தமிழையும்‌ 

இங்கிரு கண்ணாகக்‌ கொண்டதுடன்‌ - பங்கமற 
வேதாந்த மாம்தமிழை வேண்டூநெற்றிக்‌ கண்ணான 
வேட்கையால்‌ நூல்பதிப்பித்‌ தார்‌. 


கோவிலூர்‌ காணா வரலாறான்‌ றுண்டென்றால்‌ 
தாவில்‌ குடியரசுத்‌ தங்கமகன்‌ - ஓவியமாய்‌ 
அப்துல்‌ கலாம்வந்த ஆன்ற பெருமையே 
செப்பரும்‌ நாச்சியப்ப ரால்‌! 


17 திரூுஷல்லை 


சகிவன்ன போதம்‌ 
தவத்திரு தத்துவராய ௬வாமிகள்‌ இயற்றியது 


(உரை விளக்கம்‌ - காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவண்‌) 


36. ஆகமவி தங்கள்்‌௮றி வார்‌௮பரம்‌ அறிவார்‌ 
யோகமாடூ உறங்கும்‌ அவ ரேபரம்‌ உணர்ந்தோர்‌. 
வேத சாத்தீரங்களைக்‌ கற்று உணர்பவர்கள்‌ அபர ஞானம்‌ 
உணர்பவர்கள்‌. யோக சமாதியில்‌ இருக்கும்‌ பெரியோரே பர ஞானம்‌ 
அறிந்தோர்‌. 


87. புராணம்கதி காசம்‌எவை யும்‌பொருள்‌ அனைத்தின்‌ 
பிராணன்‌அறி யாதுள இடத்துஇவை பிதற்றே. 
புராணங்களையும்‌, இதிகாசங்களையும்‌ ஏனையவற்றையும்‌ 

அறிந்தார்‌ ஆயினும்‌, அனைத்திற்கும்‌ உயிராக உள்ள பரம்பொருளை 

உணராவிட்டால்‌ இவை யாவும்‌ புலம்பலே ஆகும்‌. 


38. இயல்‌அறிவது இசைஅறிவது இனம்‌அறிவது உளவாம்‌ 
அயல்‌அறிவது அறிவதுஅல அறிவுஅறிவது அறிவே. 
இயல்‌ தமிழ்‌ படித்து இலக்கண இலக்கிய அறிவு பெறுவது, 

இசைத்‌ தமிழில்‌ புலமை பெறுவது முதலிய பல கல்விகள்‌ எல்லாம்‌ இந்த 
உலகத்துக்குத்தான்‌ பயன்படும்‌. இவை ஆத்ம ஞானத்தைக்‌ 
கொடுக்கும்‌ அறிவாகாது. தனது உண்மையான சொரூபத்தை 
இடையறாத முயற்சியினால்‌ அறிவதே உண்மையறிவு. ( நானே 
பிரம்ம சொரூபம்‌ என்று உணர்வதே உண்மை அறிவு.) 


39. நவினுகலை அறுபத்து நாலும்‌அறி வாரும்‌ 

பவலயம்‌அது அறுசுத்த பரமம்‌அறி யாரே. 

நூல்களாலும்‌, சான்றோர்களாலும்‌ கூறப்படும்‌ அறுபத்து நான்கு 
கலைகளை உணர்பவர்களும்‌, பிறப்பு இறப்பு இல்லாத சுத்த 


பிரம்மத்தை உணர மாட்டார்கள்‌. 


18 திருஷநல்லை 


40. ஆகஅ௮றி வாளர்‌அறி வார்‌தவைய னைத்தும்‌ 

ஏக௮றி வாளர்‌இவை யாவும்‌அறி யாரே. 

ஆகம்‌ என்பது உடல்‌. தன்‌ உடலையே தான்‌ என்று உணரும்‌ 
அறிவு. இந்த ஞானத்தைப்‌ பெற்றவர்களுக்கு மற்ற கல்விகள்‌ எதுவும்‌ 
தேவை ஒல்லை. 5 


41. யறிவு அறிந்து அவை அடங்கின வரேனும்‌ 
மெய்யறிவு8 லாதவர்கள்‌ வீடது பெறாரே. 
ஐம்புலன்களை அறிந்து அவ்வவ்வுறுப்புக்களை அந்தந்த 

உணர்வுகளில்‌ செல்லவிடாமல்‌ அடக்கிய சித்தர்கள்‌ கூட, மெய்யறிவு 


பெறாவிட்டால்‌ வீடுபேற்றை அடையமாட்டார்கள்‌. 


42. மெய்ம்மை அறிவு அல்லதமில்‌ வேறுஅறிவது எல்லாம்‌ 
தம்மைஅறி யும்‌அறிவ தேஅறிவு தானே. 
ஆத்மாவுக்கு அன்னியமான உலகியல்‌ அறிவு எதுவும்‌ 
உண்மையான ஞானம்‌ அல்லவாம்‌. ஆத்ம சொரூபத்தை 
உணர்கின்றதே ஞானம்‌. 


43. பூசனையும்‌ அதுசகல பொருளும்‌அறி தமையும்‌ 

ஈசனையும்‌ வேறதுஅற அறிவதுஅறிவு எனவே. 

இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாடு செய்கிறோம்‌. அர்ச்சனை 
செய்வதற்காக வெற்றிலை, பாக்கு, சந்தனம்‌, குங்குமம்‌,மலர்‌, பழம்‌, 
சாம்பிராணி, கற்பூரம்‌, பால்‌ முதலியவற்றைச்‌ சேகரித்து 
அர்ப்பணிக்கிறோம்‌. அப்படிப்‌ பூஜை செய்பவனும்‌, பூஜைக்குரிய 
பொருள்களும்‌, பூஜை செய்யப்படும்‌ ஈசனும்‌ வேறு வேறல்ல. இவை 
அனைத்தும்‌ ஈசனுடைய தோற்றங்களே என்று அறிவதே மெய்ஞானம்‌. 


44. தான்‌எனும்‌உ டம்பதுத னைத்தவிர வேறுஆய்‌ 
யான்‌எனும்‌ அருத்தம்உள வோஅருளுக எனவே. 
நான்‌ என்று சொல்லுகின்ற உடம்பினை விட்டூ வேறாக நான்‌ 
என்று கூறுகின்ற பொருள்‌ இருக்கின்றதா? இருப்பின்‌ அடியவனுக்கு 
அருளுக என்று சசிவன்னன்‌ கேட்டுக்‌ கொண்டான்‌. 


19 திருஷல்லை 


45. எனதுஆடை பொன்பூம கன்தையல்‌ பாய்மா 
இபங்கண்மு கம்கால்கை மெய்‌என்னை என்றும்‌ 
தனதுஆய்‌ உரைப்பான்வ குத்துஇந்த ஊனைத்‌ 
தான்‌என்று அயர்த்தும்‌சொ லத்தக்கது அன்றே. 
என்னுடைய ஆடை, என்னுடைய பொன்‌, என்னுடைய பூமி, 

என்னுடைய புதல்வன்‌, என்னுடைய மனைவி, என்னுடைய குதிரை, 
என்னுடைய யானை என்றும்‌; கண்‌, முகம்‌.கால்‌, கை, உடல்‌ ஆகிய 
எல்லாம்‌ என்னுடையவை என்றும்‌, எப்பொழுதும்‌ இந்தத்‌ 
தசைமயமான உடலினை வெவ்வேறு பெயரால்‌ தன்னுடையதாகக்‌ 
கூறுவான்‌.ஆதலால்‌ என்னுடையது என்று வேறாகக்‌ கருதும்‌ இந்த 
ஊனுடலைத்‌ தான்‌ என்று சொல்வது அர்த்தமற்றது. 


46. தாள்‌ஆக ஊர்‌ஆழி யார்‌எவன்னில்‌ வீணா 

தண்டுஆக வன்மார்பு தட்டுஆக மாட்டா 

நாளாம்ம எர்ச்சென்னி கூந்தல்‌கொ டித்தேர்‌ 

நாள்நாளும்‌ ஊர்வானில்‌ வேறுஆக நாடே. 

உடலை ஒரு தேருக்கு ஒப்பிட்டுக்‌ காட்டுகிறார்‌ நந்திபராயணர்‌. 
நடந்து செல்கின்ற பாதங்களே சக்கரங்கள்‌. அகன்ற மார்பே தேர்த்‌ தட்டு, 
முதுகுத்‌ தண்டே சக்கரங்களை இணைக்கும்‌ கடையாணி. சிரம்‌ தேரின்‌ 
சிகரம்‌. கூந்தல்‌ தேரில்‌ ஆடுகின்ற கொடி, ஐந்து புலன்களும்‌ குதிரைகள்‌. 
மனம்‌ என்பது இழுத்துப்‌ பிடிக்கும்‌ கடிவாளம்‌. புத்தியே தேர்ப்பாகன்‌. 
எஜமானன்‌ தேரில்‌ அமர்ந்து செல்கிறான்‌. அவன்‌ தேரிலிருந்து 
வேறுபட்டவன்‌. அதுபோல ஆன்மா உடலினின்றும்‌ வேறுபட்டு 
இருக்கிறது. 
47. கடக்குஞ்ச ரம்பண்ணி உள்நீன்று ஒருத்தன்‌ 

கைபாதம்‌ கன்னங்கண்‌ மெய்போல்‌ இயக்கும்‌ 

கிடக்கும்ந டத்தாஇ டத்துஇவ்‌ வுடம்பும்‌ 

கிடக்கும்‌ ஒருத்தன்ந டத்தா இடத்தே. 


20 திருஷல்லை 


மூங்கில்‌ முதலியவற்றால்‌ ஒருத்தன்‌ மதம்‌ ஒழுகும்‌ யானை 
போல்‌ ஒன்றைச்‌ செய்து அதனுள்‌ புகுந்து கொண்டு துதிக்கை, கால்‌, 
செவி, கண்‌, உடல்‌ ஆகியவற்றை உண்மையாக அசைவன போல்‌ 
ஆட்டி வைப்பான்‌. ஒருவன்‌ அவ்வாறு நடத்தாவிட்டால்‌ யானை 
பொம்மை பூமியில்‌ அசைவற்றுக்‌ கிடக்கும்‌. இவ்வுடம்பினும்‌ ஓர்‌ ஆன்மா 
அதனுள்‌ புகுந்து நடத்தாத போது உடல்‌ அப்படியே அசைவற்றுக்‌ 
கிடக்கும்‌. 


48. ஒருகூறு மலமாகும்‌ ஒருகூறு உடம்பாகும்‌ 

ஒருகூறு மனமாகும்‌ உண்டூஅற்ற அன்னம்‌ 

இருகூறு நீஆகின்‌ ஒருகூறும்‌ நீஆம்‌ 

கழிக்கும்ம லம்சோறு இடப்பட்ட உடலே. 

உண்டு சீரணித்த உணவுகளில்‌ ஒரு பகுதி மலம்‌ ஆகும்‌. ஒரு 
கூறு உடலாகும்‌. ஒரு பகுதி மனம்‌ ஆகும்‌. மலமும்‌ மனமும்‌ ஆகீய 
இவ்விரண்டு பிரிவும்‌ உன்னுடையவடிவமாயின்‌ உடலும்‌ உனது 
வடிவாம்‌. (முதலில்‌ ரதத்தைச்‌ செலுத்துபவன்‌ ரதத்தீனின்று 
வேறுபடூகிறான்‌ என்பதைச்‌ சுட்டிக்காட்டினார்‌. இனி தூலதேகம்‌ ஆத்மா 
அன்று என நிரூபிக்கிறார்‌. மனமும்‌ மலமும்‌ உனது வடிவம்‌ ஒல்லை 
என்றால்‌ சோறிடப்பட்டு வளரும்‌ உடலும்‌ நீ அல்ல என்று 
தெளிவுறுத்துகிறார்‌ குரு) 


49. கிளர்‌ஆத ரத்துஉண்ணும்‌ அன்னம்சு டக்கை 

கிட்டப்பா றாதேக ருந்தார்மு னிந்தார்‌ 

தளராது உறுப்புஒன்றும்‌ உயிர்போக அன்றே 

தழல்பள்ளி மீதேது யின்றார்ச கீத்தே. 

ஆவலோடூ சாப்பிட உட்கார்ந்தவன்‌ அவசரப்பட்டுக்‌ 
கொதிக்கின்ற சோற்றில்‌ கையை வைத்த உடனே ஆத்தீரமடைந்து 
மனைவியைக்‌ கோபித்துக்‌ கொள்கிறான்‌. ஆனால்‌ உடல்‌ உறுப்புக்கள்‌ 
சேத மடையாவிட்டாலும்‌ உயிர்‌ போய்விட்டால்‌ ௮வன்‌ உடலை 
தீப்படுக்கையின்‌ மீது கிடத்தினாலும்‌ அந்த உடல்‌ சூட்டைச்‌ 
சகித்துக்கொள்கிறது. அதனால்‌ உடல்‌ நீயாகாது. 

தொடரும்‌..... 


21 திருரல்லை 


வேதாந்தக்‌ கலைச்‌ சொற்கள்‌ 
(தொகுப்பு : ராமஸ்வாமி, ராம.௪. வேதாந்த மாணவர்‌] 


வேதாந்தக்‌ கலைக சொற்கள்‌ 
ஆறாம்‌ எதாகுதி (சொற்கள்‌ 161 முதல்‌ 192 வறை 


கிரந்தி 
கிரமம்‌ 
கீரியா 
கிருகித்‌ 
குதம்‌ 
குரோதம்‌ 
கூடத்தன்‌ 
கேவலம்‌ 
கைங்கர்யம்‌ 
கோசம்‌ 
கோளகம்‌ 
ஹோமம்‌ 
சக்தி 

சகஜ 

சகம்‌ / ஜகத்‌ 
சகுண 
சங்கம்‌ 
சங்கற்பம்‌ 
சங்கை 
சங்கோசம்‌ 
சஞ்சித 
சடம்‌ ஐடம்‌) 


22 


முடிச்சு / கட்டு 
வரிசைமுறை 

செயல்‌ 

உள்வாங்கு / ஏற்றுக்‌ கொள்‌ 
மலவாயில்‌ 

உட்பகை 

மாறுதலற்றவன்‌ 

மாத்தீரம்‌ / தனித்த 
தொண்டு 

தொகுதி /மூடிய உரை 
வெளி உறுப்பு 

வேள்வி 

ஆற்றல்‌ 

இயல்பு 

உலகம்‌ 

வடிவமுள்ள / தன்மைஉள்ள 
சேரல்‌ / கூட்டு 

தீவிர நினைப்பு 

ஐயம்‌ 

கூச்சம்‌ / சுருங்கல்‌ 


தொடர்ச்சியாகச்‌ சேர்த்த 


உயிரற்ற 


திருஷல்லை 


சத்‌ சத்த) 
சத்வம்‌ / சத்வா 


சதசத்து 


எப்போதும்‌ இருப்பது 
சாந்தம்‌ 
இருப்பும்‌ இருப்பற்றதுமானது 


சதா எப்போதும்‌ 
சதுஷ்டய நான்கு 
சப்தானுவித்தம்‌ ஒலி அனுபவம்‌ 


சம்சாரம்‌ உலகியல்‌ / 
தானே உண்டாகியது தீ; 
பிறக்காதது 

எதீர்‌ உரையாடல்‌ 


முன்பதிவுகள்‌ 


சம்பு 


சம்வாதம்‌ 


சம்ஸ்க்காரம்‌ 


வேதாந்தக்‌ கலைச்‌ சொற்கள்‌ 
ஏழாம்‌ வதாகுதி (சொற்கள்‌ 198 முதல்‌ 224 வறை 


சம்பிரதாயம்‌ மரபு 


முழுமை 


மொத்தமான சேர்க்கை 


சம்பூரண 


சமஷ்டி 


சமய்‌ நேரம்‌ 

சமரசம்‌ வேறுபாடின்மை 

சமாஜ்‌ குழு / கழகம்‌ 

சமாதி தியானிக்கப்படுவதாகவே 
ஆகிவிடும்‌ சித்தம்‌ 


சர்வக்ஞன்‌ அனைத்தும்‌ உணர்ந்தவன்‌ 


சர்வதோமுகன்‌ எல்லா விதமும்‌ ஆனவன்‌ 


23 திருரல்லை 


சராயுஜம்‌ கருப்பையில்‌ பிறப்பன 
சரியை ஒழுக்கம்‌ 

சரீரம்‌ செரிப்பது / உடல்‌ 
சமாதானம்‌ மனஒருமை / உடன்பாடூ 
ஸ்தூலம்‌ பருமை 

சுருதி மறைவிதித்தவை 
ஸ்வபாவ இயல்பான 

ஸ்வார்த்த தன்னலம்‌ 

ஸ்வீகார்‌ ஏற்றுக்‌ கொள்ளல்‌ 
ஸங்கர்ஷ்‌ போராட்டம்‌ 

ஸந்நிதி திருமுன்‌ 
ஸம்பாஷணை உரையாடல்‌ 

ஸமாகித்‌ அருவம்‌ / புலப்படாத 
ஸர்வகத எங்கும்‌ நிறைந்த 


ஸன்த்‌ மெய்யடியார்‌ 


ஸன்யாஸ்‌ துறவு /கைவிடூ 
ஸனாதன எப்போதுமுள்ள 
ஸாமாஸிக்‌ சுருக்கம்‌ / குறுக்கம்‌ 
ஜகதஜக (லட்சண விட்டுவிடாத டீட்சணை 
ஜகத (லட்சண விட்ட லட்சணை 
ஜல்பவாதம்‌ பிறர்குறை கூறல்‌ 
ஜோதி ஒளிர்வு 

ஜபம்‌ உறுவேற்றல்‌ 


தொடரும்‌..... 


24 திருரல்லை 


சனாதன தர்ம உலகப்‌ பல்கலைக்‌ 
கழக ௮அறநீலை நடத்தும்‌ 
கல்வி நிறுவனங்கள்‌ 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ பாரம்பரியக்‌ கலை மற்றும்‌ 


பண்பாட்டுக்‌ கல்லூரி 


௮. திருமுறைக்‌ கல்லூரி - 1995 

ஆ. நாதஸ்வரக்‌ கல்லூரி - 1995 

ஆ. தவில்‌ கல்லூரி - 1995 

௬. கல்‌ சிற்பக்‌ கல்லூரி - 2004 

உ. ஐம்‌எபான்‌ சிலைக்‌ கல்லூரி - 2005 
(உலோகச்‌ சிற்பம்‌) 

ஊ. மரச்சிற்பக்‌ கல்லூரி “அறுமுக 


சீர்‌ வளர்‌ சீர்‌ முத்துராமலிங்க ஆண்டவர்‌ நர்சரி மற்றும்‌ 
பிரைமரி பள்ளி - 1995 

காவிலூர்‌ ஆண்டவர்‌ மாண்டிசோரி பன்னி - 1995 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ உடற்பயிற்சிக்‌ கல்லூரி - 2007 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ யோகா ஆராய்சி மையம்‌ - 
2007 

நாச்சியப்ப சுவாமிகள்‌ பாலிடெக்னிக்‌ கல்லூரி - 2003 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ மெட்ரிகுலேன்‌ பன்னி - 2010 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ வங்க கல்லூரி - 2010 
நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி 


எதாடங்கப்‌ எபற்றுள்ளது. 


ப 


பபபப்பபடபபப 


நாச்சியப்ப ௬வாமிகள்‌ 
கலை அறிவியல்‌ கல்லூரி 
(இருபாலாருக்கும்‌ 
கோவிலூர்‌, காரைக்குடி - 630 307. 


சனாதன தர்ம உலகப்‌ பல்கலைக்கழக அறநிலையின்‌ ஓர்‌ அங்கம்‌ 


(தமிழக அரசின்‌ அனுமதீபெற்றது. 
அழகப்பா பல்கலைக்கழகத்தின்‌ இணைவு பெற்றது) 


பயிற்றூவிக்கப்‌ வெறும்‌ பாடப்‌ பிரிவுகள்‌ : 
# B.A. English, % B.Com. 


# B.Com. (C.A) # B.B.A. 
* B.Sc. Computer Science 


2013-14ஆம்‌ கல்வி ஆண்டிற்கான மாணவர்‌ சேர்க்கை 
நடைபெறுகிறது. தொடர்புக்கு : 234523 
அல்லுபயீன்‌ சம்பு அம்சங்கள்‌ : 
பல்வேறு கல்வி நிறுவனங்களைச்‌ சேவை 
மனப்பான்மையுடன்‌ சிறப்பாக நடத்திவரும்‌ கோவிலூர்‌ 
மடாலயத்தினால்‌ நடத்தப்படுவது. 
குறைந்த கல்விக்‌ கட்டணம்‌ 
பல ஆண்டூ அனுபவமிக்க ஆசிரியர்கள்‌ 
சிறந்த கட்டமைப்பு வசதி 
வசதி நிறைந்த ஆய்வுக்‌ கூடங்கள்‌ 
நிறைந்த அரசு/ தனியார்‌ பேருந்து வசதி 
மாணவிகளுக்குக்‌ கல்லூரி வாகன வசதி 
ஆங்கிலம்‌ பேசப்‌ பயிற்சி 
தனித்திறன்‌ வளர்ப்புப்‌ பயிற்சி 
அதிக நூல்கள்‌ நீறைந்த நூலக வசதி 
விளையாட்டு மைதானங்கள்‌ மற்றும்‌ விளையாட்டிற்கு 
முக்கியத்துவம்‌ 


